Kerala Gazette No . 35 dated 29th August , 2017. 
PART I 


Section iii 


सत्यमेव जयते 


GOVERN 


- Tங்க 
MENT OF YOU 


KERALA 


V 


METOLLU 


கேரள அரசு 


சட்ட (சட்டமியற்றல்- டி ) துறை 


அறிக்கை 


எண் 20410 / ச . இ . டி . 2 / 2015 / சட்ட 


ம் . 


2016 ஜனவரி 1 
திருவனந்தபுரம் , - 

1191 தனு 16 / 
1937 பௌஷம் 11. 


கேரள மாநில சட்டப் பேரவையின் பின் வரும் சட்டம் பொது 
மக்களின் அறிவிற்காக இதனால் பிரசுரம் செய்யப்படுகிறது . சட்டப் 
பேரவையால் நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு 2016 ஜனவரி 1- ம் தேதி 
ஆளுநரின் அனுமதி கிடைத்துள்ளது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


டி . சாஜு , 
சட்டத்துறை சிறப்புச்செயலர் . 


2016 - ன் சட்ட 


ம் எண் 1 


2015 - ன் கேரள விளையாட்டு (திருத்த ) சட்டம் 
2000 - ன் கேரள விளையாட்டுச் சட்டத்தை மேலும் திருத்தம் 
செய்வதற்கான ஒரு சட்டம் . 

முகவுரை. - 2000 - ன் கேரள விளையாட்டு சட்டம் பின்வரும் தேவைகளுக் 
காக மேலும் திருத்தம் செய்வது உகந்ததாக இருப்பதால் ; 


இந்தியக் குடியரசின் அறுபத்தி ஆறாவது ஆண்டில் பின் வருமாறு 
சட்டமியற்றப்படுகிறது . 

G . 24/ 2016 /S - 24 . 


19 


1 . சுருக்கப்பெயரும் தொடக்கமும் . -- (1 ) இந்தச்சட்டம் 2015 - ன் கேரள 
விளையாட்டு (திருத்த ) சட்டம் என்று அழைக்கப்படலாம் . 

( 2 ) இது 2015 செப்டம்பர் 18- ஆம் தேதி அமலுக்கு வந்ததாக கருதப்பட 
வேண்டும் . 


2 . பிரிவு 2 - ன் திருத்தம் . -- 2000 - ன் கேரள விளையாட்டு சட்டத்தின் 
( 2001 - ன் 2 ) ( இதற்குப்பிறகு முதன்மைச்சட்டம் என்று குறிப்பிடப்படும் ) 
பிரிவு 2 - ல் , 


( எ ) நிலவிலுள்ள உட்பிரிவு (i) , உட்பிரிவு ((iஎ) - ஆக மறு எண் 
இடப்பட வேண்டியதும் அவ்வாறு மறு எண் இடப்பட்ட உட்பிரிவு (iஎ ) - க்கு 
முன்பாக பின்வரும் உட்பிரிவு சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது , 


" (i) " நிர்வாக வாரியம் என்றால் பிரிவு 6 - ன்படி உருவாக்கப்பட்ட, 
மாநில விளையாட்டு மன்றத்தின் நிர்வாக வாரியம் என பொருள்படும் . 


( பி ) உட்பிரிவு ( iv ) - க்கு பிறகு பின் வரும் உட்பிரிவு சேர்க்கப்பட 
வேண்டும் , அதாவது , 


" (ivஎ) " மாவட்ட அளவிலான வழக்கு தீர்வு குழுமம் " என்றால் பிரிவு 
30 - ன்படி உருவாக்கப்பட்ட மாவட்ட அளவிலான வழக்கு தீர்வு குழுமம் என 
பொருள்படும் . ; 


(சி ) உட்பிரிவு ( v) - க்கு பிறகு பின் வரும் உட்பிரிவு சேர்க்கப்பட 
வேண்டும் , அதாவது , 


" (Vஎ ) " மாவட்ட விளையாட்டு மன்றத்தின் தலைவர் என்றால் 
சம்மந்தப்பட்ட வருவாய் மாவட்டத்தின் மாவட்ட ஆட்சியர் என 
பொருள்படும் . ”; 


( டி ) உட்பிரிவு ( vii )- க்கு பிறகு பின்வரும் உட்பிரிவு சேர்க்கப்பட 
வேண்டும் , அதாவது , -- 


" ( viia ) நிதி என்றால் பிரிவு 34எ- ன்படி உருவாக்கப்பட்ட மாவட்ட 
விளையாட்டு மேம்பாட்டு நிதி என பொருள்படும் . ” ; 


( இ ) உட்பிரிவு ( x) - க்கு பிறகு பின்வரும் உட்பிரிவு சேர்க்கப்பட 
வேண்டும் , அதாவது , 

" (Xஎ ) " திறந்தவெளி" என்றால் வேலி கட்டப்பட்டதோ இல்லாததோ 
ஆன, கட்டிடம் ஒன்றும் இல்லாததும் அல்லது மொத்தம் உள்ள நிலத்தின் 
ஐந்து சதவிகிதத்திற்கு மிகாத கட்டிடங்கள் உள்ளதும் பகுதியாகவோ 
முழுவதுமாகவோ முக்கியமாக விளையாட்டு காரியங்களுக்காக பயன்படுத்தப் 
படுவதுமான ஏதேனும் இடம் என பொருள்படும் . ”; 


20 


“ ( xH ) “ விளையாட்டு இடம் என்றால் விளையாட்டு , போட்டி , 
உடற்பயிற்சி போன்றவற்றின் தேவைக்காக தகுதியான ஒரு இடம் 
என பொருள்படும் . ” . 


( எப் ) உட்பிரிவு ( xiv ) - க்கு பதிலாக பின்வரும் உட்பிரிவு சேர்க்கப்பட 
வேண்டும் , அதாவது , 

“ ( xiv ) “ விளையாட்டு ” என்பதில் அவுட்டோர் வகைகள் , திறந்த 
வெளியிலோ, கிராம புறங்களிலோ வைத்து நடத்தப்படும் விளையாட்டு 
போட்டிகளில் , இன்டோர் விளையாட்டுகள் , காமன்வெல்த் விளையாட்டு , 
ஏசியன் விளையாட்டு அல்லது தேசிய விளையாட்டில் போட்டி வகைகளாக 
உட்படுத்தப்பட்டவை , நீர் விளையாட்டுகள் உட்பட ஒவ்வொரு ஆண்டும் 
தேசிய சாம்பியன்சிப்புகளாக நடத்தப்படுகின்றவை , மாநில விளையாட்டு 
மன்றத்தின் சிபாரிசின் மீது , அரசு, அரசிதழ் அறிக்கையின் மூலம் , ஒரு 
விளையாட்டாகவோ , போட்டி ஆட்டமாகவோ அறிக்கை செய்துள்ள பிற 
விளையாட்டு செயல்பாடுகள் போன்றவை உட்படும். ; 


( ஜி ) உட்பிரிவு ( xvi )- க்கு பதிலாக பின்வரும் உட்பிரிவுகள் சேர்க்கப்பட 
வேண்டும் , அதாவது , 

“ ( xvi ) “விளையாட்டு கிளப் என்றால் 1955 - ன் திருவிதாங்கூர்- கொச்சி 
இலக்கிய , அறிவியல் மற்றும் தொண்டு சங்கங்கள் பதிவு செய்வதற்கான சட் 
டம் (1955 - ன் 12 ) அல்லது 1860- ன் சங்கங்கள் பதிவு சட்ட த்தின் ( 1860 - ன் 21-வது 
மத்திய சட்டம்) படி பதிவு செய்யப்பட்டதும் இந்த சட்டத்திலும் அதன்கீழ் 
உருவாக்கப்பட்ட விதிகளிலும் உள்ள நிபந்தனைகளுக்கு ஏற்ப சம்மந்தப்பட்ட 
மாவட்ட விளையாட்டு சங்கங்களுடன் இணைப்பு செய்யப்பட்டுள்ளதுமான 
ஒரு விளையாட்டு சங்கம் என பொருள்படும் . 

“ (xviஎ ) “விளையாட்டு இயக்குநர் என்றால் விளையாட்டு மற்றும் 
இளையோர் நலத்துறையின் இயக்குநராக அரசு நியமித்த அதிகாரி என 
பொருள்படும் . 

“ ( xviH ) “ விளையாட்டு வசதி ” என்றால் ஏதேனும் அரங்கம் , 
விளையாட்டு இடம் , திறந்த வெளி அல்லது அதனுடைய பாகமாக அல்லது 
அதற்கு ஏற்ப ஏதேனும் வசதி என பொருள்படும் ." 

( எச் ) உட்பிரிவு ( xvii)- க்கு பதிலாக பின்வரும் உட்பிரிவு சேர்க்கப்பட 
வேண்டும் , அதாவது , 

" (xvii ) " விளையாட்டு நபர் என்றால் பிரிவு 2- ன் உட்பிரிவு (xiv) - ல் 
குறிப்பிடப்பட்டுள்ள ஏதேனும் விளையாட்டு வகைகளில் மாவட்டம் , பள்ளி, 
பல்கலைக்கழகம் , மாநிலம் , தேசியம் அல்லது சர்வதேச அளவில் கலந்து 
கொண்டுள்ளதும் ஒரு விளையாட்டு நபராக பதிவு செய்துள்ளதுமான ஒரு 
நபர் என பொருள்படும் . ” . 


( ஐ ) உட்பிரிவு ( xviii )- க்கு பதிலாக பின்வரும் உட்பிரிவு சேர்க்கப்பட 
வேண்டும் , அதாவது , 

“ (xviii ) “ விளையாட்டு அரங்கம் " என்றால் பார்வையாளர்களின் 
காலரியுடனான ஒரு விளையாட்டு அரங்கம் அல்லது விளையாட்டு மைதானம் 
என பொருள்படும் .” 


“ ( xviiii ) “ மாநில வழக்கு தீர்ப்பு ஆணையம் " என்றால் பிரிவு 30- ன் 
படி உருவாக்கப்பட்ட மாநில வழக்கு தீர்ப்பு ஆணையம் என பொருள்படும். 


3 . பிரிவு 3- ல் திருத்தம் . -- முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 3- ல் , -- 


( எ ) துணைப்பிரிவு ( 3)- ல் , 


“ (i ) “ தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் என்ற தலைப்பின்கீழ் ( பி ) , 
( சி ) , ( டி ) , ( இ ) , ( எப் ) , ( ஜி ) , ( எச் ) , ( ஐ ) , ( ஜெ ) போன்ற இனங்க ளும் “ ( எ) " 
என்ற எழுத்தும் அடைப்பும் குறியும் விட்டு விடப்பட வேண்டும் ; 

“( ii ) “ பெயர் பரிந்துரை செய்யப்பட்ட உறுப்பினர்கள் என்ற 
தலைப்பிற்கும் அதன்கீழ் (i) முதல் ( iii ) வரையான இனங்களுக்கும் பதிலாக 
பின் வரும் தலைப்பும் இனங்களும் முறையே சேர்க்கப்பட வேண்டும் , 
அதாவது , 


" அரசு பெயர் பரிந்துரை செய்யும் உறுப்பினர்கள் 


அரசு பெயர் பரிந்துரை செய்யும் , 

( எ ) மாவட்ட விளையாட்டு மன்றத்தின் பிரதிநிதியாக மாவட்ட 
விளையாட்டு மன்றத்தின் தலைவர்கள் அளிக்கும் மூன்று நபர்களுக்கு குறையாத 
குழுமத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு உறுப்பினர் ; 

( பி ) சட்டப்பேரவையின் உறுப்பினர்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 
ஐந்து உறுப்பினர்கள் , அவர்களில் ஒரு நபர் பெண்ணாக இருக்க வேண்டும் ; 

(C ) மாநிலத்தின் முனிசிப்பல் கார்ப்பரேஷன் மேயர்களில் இருந்து 
தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர் ; 

( டி ) மாநிலத்தின் முனிசிப்பல் குழும தலைவர்களில் இருந்து தேர்ந்தெடுக் 
கப்பட்ட ஒரு உறுப்பினர் ; 

( இ ) மாநிலத்தின் மாவட்ட பஞ்சாயத்து தலைவர்களில் இருந்து 
தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர் ; 


22 


( எப் ) மாநிலத்தின் ப்ளோக் பஞ்சாயத்து தலைவர்களில் இருந்து 
தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர் ; 

( ஜி ) மாநிலத்தின் கிராம பஞ்சாயத்து தலைவர்களில் இருந்து 
தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர் ; 

( எச்) மாநிலத்தின் பல்கலைக்கழகங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 
நான்கு உடற்பயிற்சி கல்வி இயக்குனர்கள் ; 

( ஐ ) தேசிய சர்வதேச தரமுடைய விளையாட்டு வீரர்களை உருவாக்கிய 
அல்லது தங்களின் திறமைக்கு நாட்டின் அங்கீகாரம் கிடைத்த விளையாட்டு 
பயிற்சியாளர்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டு விளையாட்டு 
பயிற்சியாளர்கள் ; 

( ஜெ ) அங்கீகரிக்கப்பட்ட சர்வதேச சாம்பியன்ஷிப்புகளில் நாட்டை 
பிரதிநிதிகரித்த சிறந்த விளையாட்டு வீரர்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 
நான்கு சிறந்த விளையாட்டு வீரர்கள் ; அவர்களில் இரண்டு நபர் பெண்களாக 
இருக்க வேண்டும் ; 

( கெ ) மாநிலத்தின் விளையாட்டு பத்திரிகை நிருபர்களில் இருந்து 
தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டு நபர் 

( பி ) துணைப்பிரிவு (4)- க்கு பதிலாக பின்வரும் துணைப்பிரிவு சேர்க்கப்பட 
வேண்டும் , அதாவது , 

“ (4 ) மாநில விளையாட்டு மன்றத்திற்கு , விளையாட்டிலும் போட்டி 
ஆட்டங்களிலும் விருப்பமுள்ள, அரசு பெயர் பரிந்துரை செய்யும் , ஒரு தலை 
வரும் பிரிவு 3- ன் துணைப்பிரிவு ( 3)- ல் " தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் 
என்ற தலைப்பின் கீழ் கூறப்படும் உறுப்பினர்களில் இருந்து அரசு பெயர் 
பரிந்துரை செய்யும் ஒரு துணைத்தலைவரும் இருக்கவேண்டியதாகும் . 

(சி ) துணைப் பிரிவு ( 7 ) - ன் இரண்டாவது காப்பு வாசகம் 
விட்டுவிடப்பட வேண்டும் ; 

( டி ) துணைப்பிரிவு ( 8)- ல் “ தொடர்ச்சியான இரண்டு தவணைகளுக்கு 
மேல் " என்ற சொற்களுக்குப் பதிலாக “ மூன்று தவணைகளுக்கு மேல் " என்ற 
சொற்கள் சேர்க்கப்பட வேண்டும் ; 


4 . பிரிவு 4 - ல் திருத்தம் . முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 4 -ல் , -- 


( எ ) துணைப்பிரிவு ( 3)- ல் , -- 


(i) “ உட்பிரிவு (i)- ல் “ நிலை குழுமத்தினுடையவும் " என்ற சொற்களுக்குப் 
பதிலாக “ நிர்வாக வாரியத்தினுடையவும் என்ற சொற்கள் சேர்க்கப்பட 
வேண்டும் ; 


23 


( ii) " உட்பிரிவு (ii )- ல் " நிலைக்குழுமம் " என்ற சொற்களுக்குப் பதிலாக 
" நிர்வாக வாரியமும் " என்ற சொற்கள் சேர்க்கப்பட வேண்டும் ; 


( iii) “ உட் பிரிவு ( vi) - ல் “ நிலைக்குழுமத்தினுடையவும் ” என்ற 
சொற்களுக்குப் பதிலாக " நிர்வாக வாரியம் " என்ற சொற்கள் சேர்க்கப்பட 
வேண்டும் ; 


( பி ) துணைப் பிரிவு ( 4) - ல் , " நிலைக்குழுமத்தினுடைய " என்ற 
சொற்களுக்குப் பதிலாக “ நிர்வாக வாரியத்தினுடைய என்ற சொற்கள் 
சேர்க்கப்பட வேண்டும் ; 


5 . பிரிவு 5 - ல் திருத்தம் - முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 5 - ன் துணைப்பிரிவு 
( 2 )- ல் , 


( எ ) உட்பிரிவு ( சி ) - க்கு பிறகு பின்வரும் உட்பிரிவு சேர்க்கப்பட 
வேண்டும் , அதாவது , 

(சிஎ ) அரசிடமிருந்தோ அதன் கீழ் உள்ள ஏதேனும் முகமைகளில் இருந் 
தோஆன நிதி உதவியால் உருவாக்கப்பட்டுள்ள மாவட்ட விளையாட்டு குழுமத் 
திலோ அல்லது அதில் பதிவு செய்யப்பட்டுள்ள பிற ஏதேனும் குழுவோ 
உரிமையாக்கியதோ அல்லது கைவசம் வைத்திருப்பதோ ஆன ஏதேனும் 
விளையாட்டு அரங்கம் அல்லது விளையாட்டு இடம் அல்லது திறந்த வெளி 
அல்லது நீச்சல் குளம் மற்றும் பிற நிரந்தரமான விளையாட்டு வசதியோ 
நவீனப்படுத்தும் தேவைக்காக , அவை தற்போது கைவசம் வைத்திருப்போர் 
சரியான முறையில் கையாளவோ அல்லது நடத்தப்படாவிடிலோ அவற்றின் 
பராமரிப்பதற்காகவோ அல்லது மேலாண்மைக்காகவோ அல்லது இரண்டும் 
சேர்ந்தோ அல்லது வசதிகளை சீர்திருத்தவோ மாற்றம் ஏற்படுத்தவோ செய்வது 
கேரள மாநில விளையாட்டுக் குழுமத்தின் அனுமதி பெறாமல் விளையாட்டு 
சம்மந்தப்பட்டது அல்லாமல் பிற தேவைகளுக்காகவோ எனில் அவற்றின் 
பொறுப்பை அரசிற்கு ஏற்றெடுக்கலாம் . 


எனினும் அவ்வாறு ஏற்றெடுப்பதற்கு முன்பாக இதற்கான அரசு இணை 
செயலாளர் பதவிக்கு குறையாத ஒரு அதிகாரியால் பரிசோதனை நடத்த வேண் 
டியதும் அந்த பரிசோதனையின் பாகமாக இந்த காரியத்தில் தொடர்புடைய 
கட்சிக்காரர்களுக்கு அறிவிப்பு செய்தபிறகு அவர்களுக்கு கூற வேண்டியதை 
கூறுவதற்கான ஒரு வாய்ப்பை அளிக்கவும் வேண்டும் . ” . 

( பி ) துணைப் பிரிவு ( 3 ) - ல் , " நிலைக்குழுமத்திற்கோ என்ற 
சொற்களுக்குப் பதிலாக " நிர்வாக வாரியத்திற்கோ என்ற சொற்கள் 
சேர்க்கப்பட வேண்டும் ; 


24 


6 . பிரிவு 6 - க்கு பதிலாக புதிய பிரிவு சேர்த்தல் . - முதன்மைச்சட்டத்தின் 
பிரிவு 6 - க்கு பதிலாக பின்வரும் பிரிவு சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது , 

" 6. மாநில விளையாட்டு குழுமத்தின் நிர்வாக வாரியம் . - (1 ) மாநில 
விளையாட்டு குழுமத்தின் செயல்பாடுகளை கண்காணிப்பதற்காக பின்வரும் 
உறுப்பினர்கள் உட்பட்ட ஒரு நிர்வாக வாரியத்தை அரசு உருவாக்க 
வேண்டும் , அதாவது, 

( எ ) மாநில விளையாட்டு குழுமத்தின் தலைவர் , அவர் நிர்வாக 
வாரியத்தின் தலைவராக இருக்கவேண்டும் . 

( பி ) மாநில விளையாட்டு குழுமத்தின் துணை தலைவர் ; 

( சி ) அரசு செயலாளர் , விளையாட்டு மற்றும் இளையோர் நலத்துறை 
அல்லது அவரால் பெயர் நியமனம் செய்யப்படும் துணை செயலாளர் 
பதவிக்கு குறையாத ஒரு ஊழியர் ; 

( டி ) நிதித்துறை செயலாளர் (வரவு செலவு ) அல்லது அவரால் நியமனம் 
செய்யப்படும் துணை செயலாளர் பதவிக்கு குறையாத ஒரு ஊழியர் ; 

( இ ) விளையாட்டு துறை இயக்குநர் ; 

( எப் ) மாநில விளையாட்டு குழுவில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 
உறுப்பினர்கள் என்ற தலைப்பின்கீழ் உள்ள உறுப்பினர்களில் இருந்து அரசு 
பெயர் நியமனம் செய்யும் மூன்று உறுப்பினர்கள் ; 

( ஜி ) மாநில விளையாட்டு குழுமத்தில் உள்ள அரசு பெயர் நியமனம் 
செய்யும் உறுப்பினர்கள் என்ற தலைப்பின் கீழ் இனம் ( எ ) - ல் இருந்து அரசு 
பெயர் நியமனம் செய்யும் ஒரு உறுப்பினர் ; 

( எச் ) மாநில விளையாட்டு குழுவில் இருந்து அரசு பெயர் நியமனம் 
செய்யும் உறுப்பினர்கள் என்ற தலைப்பின்கீழ் இனம் ( எச்)- ல் இருந்து அரசு 
பெயர் நியமனம் செய்யும் ஒரு உறுப்பினர் ; 

( ஐ ) மாநில விளையாட்டு குழுமத்தில் இருந்து அரசு பெயர் நியமனம் 
செய்யும் உறுப்பினர்கள் என்ற தலைப்பின் கீழ் இனம் ( ஜெ ) - ல் இருந்து 
அரசு பெயர் நியமனம் செய்யும் இரண்டு உறுப்பினர்கள் அவர்களில் ஒருவர் 
மகளிராக இருக்கவேண்டும் ; 

( ஜெ ) மாநில விளையாட்டு குழும செயலாளர் , அவர் நிர்வாக 
வாரியத்தின் உறுப்பினர் செயலாளராக இருக்க வேண்டும் . 

( 2 ) நிர்வாக வாரியம் மாதத்தில் ஒரு முறையேனும் கூட்டம் 
கூடவேண்டும் . 


25 


(3 ) நிர்வாக வாரியம் , மாநில விளையாட்டு குழுமத்தின் பொது 
செயல்பாடுகளை கண்காணிக்க வேண்டும் . 

( 4) நிர்வாக வாரியம் , மாநில விளையாட்டு குழும தலைவர் தீர்மானம் 
செய்யும் அத்தகைய இடத்திலும் நேரத்திலும் கூட்டம் கூடவேண்டும் . 

குறிப்பு: - நிர்வாக வாரியத்தின் ஒரு கூட்டத்திற்கான செல்லுபடியாதல் 
மொத்த உறுப்பினர்களின் மூன்றில் ஒரு பங்காகவும் ஒரு அலுவலால் ஆன 
உறுப்பினர் உட்பட்டதும் ஆகும் . 
7 . பிரிவு 9ல் திருத்தம் . -- முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 9- ன் , 
( எ ) துணைப்பிரிவு ( 3)-ல் , -- 

(i ) “ தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் என்ற தலைப்பின் கீழ் 
( பி ) முதல் ( இ ) வரையுள்ள இனங்களும் “ ( எ ) ” என்ற எழுத்தும் அடைப்பு 
குறியீடும் விட்டுவிட வேண்டியதாகும் ; 

( ii ) “ பெயர் நியமனம் செய்யப்பட்ட உறுப்பினர்கள் " என்ற 
தலைப்பின் கீழ் உட்பிரிவு ( எ ) - க்கு பதிலாக பின்வரும் உட்பிரிவும் இனங்களும் 
முறையே சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது , 
( எ ) அரசு பெயர் நியமனம் செய்யும் , 

(i) மாவட்டத்தின் சட்டமன்ற தொகுதிகளை பிரதிநிதித்துவம் செய்யும் 
சட்டப்பேரவை உறுப்பினர்களில் இருந்து மூன்றில் ஒன்று உறுப்பினர்கள் ; 

(ii) மாவட்டத்தில் உள்ள மேயர் அல்லது முனிசிப்பல் கவுன்சில் 
தலைவர்களில் இருந்து ஒரு நபர் ; 

(iii ) மாவட்டத்தில் உள்ள புளோக் பஞ்சாயத்து தலைவர்களில் 
இருந்து ஒரு நபர் ; 

(iv ) மாவட்டத்திலுள்ள கிராம பஞ்சாயத்து தலைவர்களில் இருந்து 
அவர்களின் மொத்த எண்ணிக்கை ஐம்பது அல்லது அதற்கு குறைவோ எனில் 
மூன்று நபரும் , ஐம்பதிற்கு அதிகமெனில் ஐந்து நபரும் அவர்களில் ஒரு நபர் 
பெண்ணும் ஒரு நபர் அட்டவணை பிரிவிலோ பழங்குடியினர் பிரிவில் 
உட்பட்ட நபராகவும் இருக்கவேண்டியதாகும் ; 

( v ) மாவட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சியாளர்களில் இருந்து 
இரண்டு நபர், ”; 


( பி ) உட்பிரிவு ( பி )- ல் , -- 

(i) இனம் (ii) - ல் " ஒரு மாணவனும் ஒரு மாணவியும் என்ற 
சொற்களுக்குப் பிறகு “ ஒரு ஆண் விளையாட்டு வீரரும் ஒரு பெண் 
விளையாட்டு வீராங்கனைகளையும் " என்ற சொற்கள் சேர்க்கப்பட வேண்டும் ; 


26 


( ii ) இனம் ( iii)- க்கு பதிலாக பின்வரும் இனம் சேர்க்கப்பட வேண்டும் , 
அதாவது , 

( iii ) மாவட்டத்தின் பள்ளிக்கூடங்களில் இருந்து ஒரு உடற்பயிற்சி 
ஆசிரியர் ; 

(iv ) இனம் (iv)- யை விட்டுவிடப்பட வேண்டும் ; 

( சி ) துணைப் பிரிவு ( 4 ) - க்கு பதிலாக பின்வரும் துணைப் பிரிவு 
சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது , 

“ (4 ) மாவட்ட விளையாட்டு குழுமத்திற்கு அரசு பெயர் நியமனம் 
செய்யும் ஒரு தலைவர் இருக்கவேண்டியதாகும் , ” ; 

( டி ) துணைப்பிரிவு ( 7)- ல் , " தொடர்ச்சியான இரண்டு தவணைகளுக்கு 
மேல் என்ற சொற்களுக்குப் பதிலாக " மூன்று தவணைகளுக்கு மேல் என்ற 
சொற்கள் சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது , 

8 . பிரிவு 11- ல் திருத்தம் . - முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 11- ன் துணைப் 
பிரிவு (i)- ல் , 

( எ ) “ பிரசிடன்டும் துணைப்பிரசிடன்டும் ” என்ற சொற்களுக்கு பதிலாக 
“ செயர்மானும் பிரசிடன்டும் " என்ற சொற்கள் சேர்க்கப்பட வேண்டும் ; 

( பி ) “ மாவட்ட விளையாட்டு குழுமம் அதன் உறுப்பினர்களில் இருந்து 
தேர்வு செய்யும் ஆறு உறுப்பினர்களும் " என்ற சொற்களுக்கு பதிலாக 
" மாவட்ட விளையாட்டு குழுமம் உறுப்பினர்களிலிருந்து அரசு பெயர் 
நியமனம் செய்யும் ஆறு உறுப்பினர்களும் " என்ற சொற்கள் சேர்க்கப்பட 
வேண்டும் ; 

9. பிரிவு 12- ல் திருத்தம் : - முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 12 - ல் " பிரசிடன்ட் 
என்ற சொல் வரும் இடங்களில் எல்லாம் பதிலாக “ செயர்மான் என்ற 
சொல் சேர்க்கப்பட வேண்டும் . 

10 . பிரிவு 13- ல் திருத்தம் - முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 13- க்கு பதிலாக 
பின்வரும் பிரிவு சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது , 

" 13 . மாநில விளையாட்டு குழுமம் செயர்மேன் மற்றும் பிரசிடன்டின் 
அதிகாரங்களும் பொறுப்புகளும் . -- (1) மாவட்ட விளையாட்டு குழும செயர் 
மேன் மாவட்ட விளையாட்டு குழுமத்தின் கூட்டங்களில் தலைமை தாங்க 
வேண்டியதும் நிர்ணயிக்கப்படக்கூடிய அதிகாரங்களை வினியோகம் செய்யவும் 
அத்தகைய பொறுப்புகளை நிர்வாகம் செய்ய வேண்டும் . 


யாட்டு குதிய அதிகாரஙவண்டும் 
. 


G . 24 / 2016 / S - 24 . 


10 


( 2) செயர்மேன் இல்லாதபோது , பிரசிடன்ட் மாவட்ட விளையாட்டு 
குழுமத்தின் கூட்டங்களுக்கு தலைமை தாங்க வேண்டியதும் செயர்மேன் 
அதது நேரம் ஒப்படைக்கும் அவருடைய அதிகாரங்களை வினியோகிக்கவும் 
அத்தகைய பொறுப்புகளை நிர்வாகம் செய்யவும் வேண்டியதாகும் , "; 


11. பிரிவு 14- ல் திருத்தம் : - முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 14- ல் , -- 

(எ ) துணைப்பிரிவு (1)- க்கு பதிலாக பின்வரும் துணைப்பிரிவு சேர்க்கப்பட 
வேண்டும் , அதாவது , 

" (i ) மாநில விளையாட்டு குழும செயலாளர் நிர்வாக வாரியத்தின் 
அங்கீகாரத்துடன் கேரள அரசு தலைமை செயலக பணியிலிருந்து செக்ஷன் 
அதிகாரியின் பதவியிலோ அல்லது பல்வேறு துறைகள் இணையான 
பதவியுடைய பதவிகளிலோ அல்லது மாநில விளையாட்டு வாரியத்தின் துணை 
செயலாளர் பதவிக்கு குறையாத ஒரு அதிகாரியை மாவட்ட விளையாட்டு 
குழுமம் செயலாளராக , அதது சங்கதிபோல , டெபுட்டேஷன் அதாவது தேர்வு 
வழியாக நியமிக்க வேண்டும் . 

எனினும் , மாநில விளையாட்டு குழும அதிகாரிகளில் இருந்து 
தேர்ந்தெடுத்து நியமிப்பதற்காக , மாவட்ட விளையாட்டு குழும செயலாளர்களின் 
ஐந்திற்கு மேலான பதவியிடங்களை மாற்றி வைக்கக் கூடாததாகும் . ; 

( பி ) துணைப்பிரிவு (2 )- ல் உட்பிரிவு ( iv ) விட்டுவிடப்பட வேண்டும் . 

(சி ) துணைப்பிரிவு ( 3)- ல் " பிரசிடன்ட் " என்ற சொல்லிற்கு பதிலாக 
“ செயர்மேன் என்ற சொல் சேர்க்கப்பட வேண்டும் . 


12 . பிரிவு 30 - ல் திருத்தம் . -- முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 30 - க்கு பதிலாக 
பின்வரும் பிரிவு சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது , -- 

" 30 . வழக்கு தீர்வு காணும் குழுமங்களின் உருவாக்கம் . - (1 ) அரசு , இந்த 
சட்டத்திலோ அதற்கு கீழ் உருவாக்கப்பட்டுள்ள விதிகள் அல்லது பிற 
நிபந்தனைகளின்படி ஏதேனும் காரியம் தொடர்பாக , இரண்டோ அல்லது 
அதற்குமேலான மாவட்ட விளையாட்டு குழுமங்களுக்கு இடையிலோ அல்லது 
மாநில விளையாட்டு குழுமமும் ஒன்றோ அல்லது அதற்கு அதிகமான 
மாவட்ட விளையாட்டு குழுமங்களுக்கும் இடையிலோ அல்லது மாவட்ட 
விளையாட்டு சங்கமும் அதனுடைய தாய் மாநில சங்கத்திற்கும் இடையிலோ 
ஏற்படக்கூடிய வழக்கிற்கு தீர்வுகாண ஒரு மாநில வழக்கு தீர்வு குழுமம் 
உருவாக்கப்பட வேண்டும் . 

( 2 ) மாநில வழக்கு தீர்வாயம் குழுமத்தில் அரசு பெயர் பரிந்துரை 
செய்யும் பின்வரும் உறுப்பினர்கள் இருக்க வேண்டியதாகும் , அதாவது , 


28 


11 


( எ ) அரசு தலைமை செயலகத்தில் உள்ள விளையாட்டு துறையின் 
இணை செயலாளரின் பதவிக்கு குறையாத ஒரு அதிகாரி , அவர் குழுவின் 
தலைவராக இருப்பார் ; 

( பி ) அரசு தலைமை செயலகத்தில் உள்ள சட்ட துறையின் 
துணை செயலாளரின் பதவிக்கு குறையாத ஒரு அதிகாரி ; 

( சி ) ஒரு விளையாட்டு வல்லுநர் ; 
( 3) மாவட்ட ஆட்சியாளர் , ஒவ்வொரு மாவட்டத்திற்காக , இந்த சட்டத்தில் 
அல்லது அதன் கீழ் உருவாக்கப்பட்ட விதிகள் அல்லது நிபந்தனைகளின்படி 
ஏதேனும் காரியம் தொடர்பாக மாவட்ட விளையாட்டு குழுமத்திலும் 
விளையாட்டு வீரருக்கு இடையிலோ அல்லது இரண்டோ அல்லது அதற்கு 
மேற்பட்ட விளையாட்டு குழுமங்களுக்கு இடையிலோ அல்லது ஒரு 
விளையாட்டு குழுமத்திற்கு கீழ் உள்ள ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்புகளுக்கு 
இடையிலோ ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட விளையாட்டு குழுமத்தின் பொறுப் 
பாளர்களும் மாவட்ட விளையாட்டு வீரர்களுக்கும் இடையே ஏற்படும் 
வழக்குகளுக்கு தீர்வுகாண பெயர் நியமனம் வழியாக மாவட்ட அளவிலான 
ஒரு வழக்கு தீர்வு குழுமம் உருவாக்கப்பட வேண்டும் ; 

( 4 ) மாவட்ட அளவிலான வழக்கு தீர்வு குழுமத்தில் பின் வரும் 
உறுப்பினர்கள் இருக்கவேண்டும் , அதாவது , 

( எ ) மாவட்டத்தின் ஒரு துணை ஆட்சியாளர் -தலைவர் ; 

( பி ) குறைந்த அளவிற்கு மூன்று வருடமாவது வழக்கறிஞர் ஆக பணி 
செய்து வரும் ஒரு வழக்கறிஞர் ; 

(சி ) மாநில - தேசிய அளவு போட்டிகளில் பங்கெடுத்ததோ அல்லது 
அங்கீகாரம் பெற்றதோஆன மாவட்டத்தில் உள்ள ஒரு விளையாட்டு வீரர் . 

( 5) துணைப்பிரிவு ( 3)- ன் படி உருவாக்கப்பட்ட அளவிலான வழக்கு 
தீர்வு குழுமத்தின் தீர்மானம் காரணமாக துன்புறும் எந்த ஒரு நபருக்கும் 
விளையாட்டுக் குழுமம் , விளையாட்டு கிளப் மற்றும் விளையாட்டு 
கவுன்சிலில் நிர்ணயம் செய்யப்படலாமெனும் காலத்திற்குள்ளும் அத்தகைய 
முறையிலும் மாநில வழக்கு தீர்வு குழுமத்தின் முன்பாக மேல் முறையீடு 
சமர்ப்பிக்கலாம் . 

(6 ) இந்தப்பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ள வழக்குகளுக்கு தீர்வுகாண அதது 
சங்கதி போல , மாநில வழக்கு தீர்வு குழுமத்திற்கு அதாவது மாவட்ட 
அளவிலான வழக்கு தீர்வு குழுமங்களுக்கு , ஒரு வழக்கின் விசாரணை 
நடைபெறும்போது , 1908 - ன் குற்றவியல் நடவடிக்கை சட்டத்தொகுப்பு (1908 - ன் 
5 -வது மத்திய சட்டம் ) படி ஒரு குற்றவியல் நீதிமன்றத்திற்கு வினியோகம் 
செய்யலாமெனும் அதே அதிகாரங்கள் இருப்பதுடன் மேற்குறிப்பிட்ட 


29 


12 


குழுமங்களின் ஆணைகளுக்கு ஒரு குற்றவியல் நீதிமன்றத்திற்கு வினியோகம் 
செய்யலாமெனும் அதே அதிகாரங்கள் இருப்பதுடன் மேற்குறிப்பிட்ட 
குழுமங்களின் ஆணைகளுக்கு ஒரு குற்றவியல் நீதிமன்றம் வெளியிட்ட ஒரு 
டிக்கிரியின் பலன் இருப்பதுடன் அதை அதிகாரமுடைய குற்றவியல் நீதிமன்றம் 
வாயிலாக நடைமுறைப்படுத்தலாம் . 

( 7 ) மாநில வழக்கு தீர்வு குழுமத்திலும் மாவட்ட அளவிலான வழக்கு 
தீர்வு குழுமத்திலும் வழக்குகளை தீர்வு செய்வதற்குரிய நடவடிக்கை முறைகள் 
நிர்ணயம் செய்யப்படலாமெனும் முறையில் இருக்கவேண்டும் . 

( 8 ) 2015 - ன் கேரள விளையாட்டு (திருத்த ) அவசரச்சட்டம் ( 2015 - ன் 12 ) 
அமலுக்கு வந்த தேதிக்கு முன்பாக மாவட்ட விளையாட்டு குழுமங்களில் தீர்வு 
செய்யப்படாமல் இருந்த அனைத்து வழக்குகளும் மேற்கூறிய தேதிகளில் 
மாநில வழக்கு தீர்வு குழுமத்திற்கு கைமாற்றம் செய்ததாக கருதப்படவேண்டும் . 

( 9) மாநில வழக்கு தீர்வு குழுமம் வெளியிடும் ஆணையால் துன்பப்படும் 
எந்த ஒரு நபருக்கும் அல்லது கட்சிக்கும் நிர்ணயம் செய்யப்படலாமெனும் 
காலத்திற்குள்ளும் அத்தகைய முறையிலும் மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் 
முன்பாக மேல் முறையீடு பதிவு செய்யலாம் . 


13. பிரிவு 31 - ல் திருத்தம் . - முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 31- ல் , -- 

( எ ) துணைப்பிரிவு (1)- ன் , “ நிர்ணயம் செய்யப்படலாமெனும் படிவத்திலும் 
அத்தகைய நிபந்தனைகள் மற்றும் ஏற்பாடுகளுக்கு கட்டுப்பட்டும் " போன்ற 
சொற்களுக்கு பதிலாக " துணைப்பிரிவு ( 1எ ) குறிப்பிடப்பட்டுள்ள நிபந்தனைகள் 
மற்றும் ஏற்பாடுகளுக்கு கட்டுப்பட்டு நிர்ணயம் செய்யப்படலாமெனும் 
படிவத்தில் என்ற சொற்கள் சேர்க்கப்படவேண்டும் . 

( பி ) துணைப்பிரிவு (1)- க்கு பிறகு பின்வரும் துணைப்பிரிவு சேர்க்கப்பட 
வேண்டும் , அதாவது, 

“ (1எ ) ஒரு விளையாட்டு குழுமத்தை பதிவு செய்வதற்கு பின்வரும் 
தகுதிகள் இருக்கவேண்டியதும் நிபந்தனைகளை கடைபிடிக்க வேண்டியதும் 
ஆகும் , அதாவது, 

( i) இது விளையாட்டு மேம்பாட்டிற்காக மட்டுமே செயல்பட 
வேண்டியதும் 1860 - ன் கூட்டுறவு சங்கங்கள் பதிவுச்சட்டம் (1860 - ன் 21 -வது 
மத்திய சட்டம் ) அல்லது 1955 - ன் திருவிதாங்கூர் - கொச்சி இலக்கிய , அறிவியல் 
மற்றும் தன்னார்வ சங்கங்கள் பதிவு செய்வதற்குரிய சட்டம் (1955 - ன் 12 )-த்தின் 
கீழ் பதிவு செய்யப்பட்டதுமான ஒரு சுதந்திர நிறுவனமாக இருக்க 
வேண்டியதும் ஆகும் ; 

( ii ) அதனுடைய திறமையான செயல்பாடு , காலாகாலங்களில் 
பொறுப்பாளர்களை தேர்வு செய்தும் பொதுமக்களின் அனைத்து பிரிவுகளையும் 
உட்படுத்தல் , விளையாட்டு வீரர்களின் விருப்பத்தை பாதுகாத்தல் ஸ்போர்ட்ஸ் 


30 


13 


மற்றும் கெயிம்ஸ் ,- ஐ ஊக்குவித்தல் , கணக்குகளின் பாதுகாப்பும் தணிக்கையும் , 
பொறுப்பாளர்களுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவருதல் 
போன்றவற்றை ஏற்பாடு செய்யவும் , சுதந்திரமாக , எழுதி தயார் செய்து 
இயற்றுச்சட்டம் இருக்க வேண்டியதும் ஆகும் ; 

( iii ) பதிவு செய்ய விண்ணப்பிக்கும் நாள் வரையில் இயற்றுச்சட்டத்தில் 
குறிப்பிடும் முறையில் காலாகாலங்களில் கூட்டம் சேர்வது உட்பட மூன்று 
வருடத்திற்கு மேற்பட்ட காலம் சிறப்பாக செயல்பட்டிருக்க வேண்டும் ; 

(iv ) பொறுப்பாளர்களின் பதவிக்காலம் நான்கு வருடங்களை கொண்ட 
ஒரு தவணை முறையாக இருக்க வேண்டியதும் உறுப்பினர்களின் மூன்றில் 
இரண்டிற்கு குறையாத வாக்குகள் கிடைக்கும் பட்சத்தில் பொறுப்பாளர்களுக்கு 
இதற்கு சமமான தவணை அல்லது காலத்திற்கு மீண்டும் தேர்வு செய்யப்பட 
தகுதி இருப்பதுமாகும் ; 

எனினும் பொறுப்பாளர்கள் பன்னிரண்டு வருடம் அல்லது 2015- ன் 
கேரள விளையாட்டு (திருத்த ) சட்டம் அமலுக்கு வந்த தேதிக்கு பிறகு எண்பது 
வயதை அடைதல் இதில் எது முதலில் வருகிறதோ அதற்கு மேற்பட்ட கால 
அலுவலக பதவி ஏற்கக்கூடாததாகும் . 

(v ) பொறுப்பாளர்கள் ஒரே நேரத்தில் மாநில விளையாட்டு குழுமம் 
அல்லது கேரள ஒலிம்பிக் குழுமம் போன்றவை தவிர பிற ஏதேனும் 
விளையாட்டு சங்கத்தின் அலுவலக பதவியை வகிக்கக்கூடாததாகும் . 

( vi ) கூட்டத்தின் தீர்மானங்கள் மற்றும் கணக்குகளை எழுதி பாதுகாப் 
பதற்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நிபந்தனை இருக்க வேண்டியதாகும் . கணக்கு 
களை சரியாக பாதுகாப்பதற்கும் வருடாந்திர அடிப்படையில் தணிக்கையாளர் 
களால் தணிக்கை செய்யப்பட வேண்டியதுமாகும் ; 

(vii ) பதிவு செய்வதற்கு விண்ணப்பிக்கும் முன்பு குறிப்பிட்ட வயதுக்கு 
உட்பட்டவர்களின் குழுமங்களாக சீனியர் , ஜுனியர் மற்றும் சப்ஜுனியர் 
அளவில் வருடாந்திர சாம்பியன்சிப் நடத்தப்பட வேண்டும் ; 

(viii) சம்மந்தப்பட்ட மாவட்டத்தில் உள்ளவர்களுக்கு மட்டுமாக 
உறுப்பினர் பதவி அளிக்க வேண்டியதும் நபர்கள் மற்றும் கிளப்புகளுக்கு 
உறுப்பினர் பதவியளிக்கும் வாரியத்தில் , அத்தகைய உறுப்பினர் பதவியிலுள்ள 
உறுப்பினர்களுக்கு சங்கத்தின் எந்த ஒரு கூட்டத்திலும் வாக்களிக்கும் உரிமை 
அளிக்கப்படகூடாததுமாகும் ; 

(ix ) மாநில அளவில் ஒரு விளையாட்டிற்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு 
சங்கம் மட்டுமே இருக்க வேண்டும் . அங்கீகாரமுடைய சங்கங்களுக்கு 
மட்டுமே அனுமதிக்கப்பட்ட நிதியுதவிகளுக்கு அதாவது , மானியம் கிரேஸ் 
மார்க் உட்பட்ட பிற சலுகைகள் போன்றவற்றிற்கு தகுதி உடையதாக 


31 


14 


இருக்கும் . அங்கீகரிக்கப்பட்ட மாநில விளையாட்டு சங்கங்களால் நடத்தப்படும் 
மாநில அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்றவர்கள் மற்றும் போட்டியில் 
கலந்து கொண்டவர்களுக்கு அளிக்கப்படும் சான்றிதழ்களில் மாநில விளை 
யாட்டு குழுமத்தால் பெயர் நியமனம் செய்யப்படும் கண்காணிப்பாளரின் 
கையொப்பால் மட்டுமே கிரேஸ் மார்க் மற்றும் பிற சலுகைகளுக்கு தகுதி 
இருக்கும் . ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் ஒரு சங்கத்திற்கு மட்டுமே 
மாநில சங்கத்தின் அபிலியேஷனிற்கு தகுதியுடையதாக இருக்கும் . எனினும் 
மாநில சங்கத்தின் மிகக்குறைந்த அளவு பத்து மாவட்ட அளவிலான சங்கங்க 
ளாவது அபிலியேட் செய்திருக்க வேண்டும் . 

( x) மாவட்டம் மற்றும் மாநில அளவில் ஏற்புடைய அலுவலகங்கள் 
இருக்க வேண்டும் ; 

( xi ) இளையோர்களுக்கு அல்லது ஆண்களுக்கு மற்றும் பெண்களுக் 
குரியது என்ற முறைப்படி அல்லாமல் ஒவ்வொரு விளையாட்டு இனத்திற்கும் 
ஒரு அங்கீகார சங்கம் மட்டுமே இருக்க வேண்டும் ; 

( xii ) பொதுக்கூட்டம் , உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்குரிய கூட்டம் , 
முக்கிய தீர்மானங்களை எடுக்க வேண்டிய பிற கூட்டங்கள் போன்றவை 
தொடர்பாக பதினைந்து நாட்களுக்கு முன்பாக மாநில விளையாட்டு 
குழுமத்திடம் அறிக்கை செய்ய வேண்டியதும் , மாநில விளையாட்டு குழுமம் , 
அத்தகைய கூட்டங்களுக்கு கண்காணிப்பாளர்களை அனுப்பவும் வேண்டும் ; 

(xiii ) ஒவ்வொரு நிதி ஆண்டு முடிந்த பின்பு, அனைத்து விளையாட்டு 
குழுமங்களும் அவரது கணக்குகளை பூர்த்திகரிக்க வேண்டியதும் மேற்கூறிய 
வருடத்தில் அவர்களது செயல்பாடுகளில் குறிப்பிடத்தக்க செயல்கள் 
உட்படுத்திய வருடாந்திர அறிக்கை சங்கத்தின் இணைய தளத்தில் உட்பட 
மே மாதம் 31 - ஆம் தேதிக்குள் வெளியிடப்படவும் வேண்டும் ; 

( xiv ) ஆவணங்கள் மற்றும் கணக்குகள் மின்படிவம் வாயிலாக 
தயாரிக்க வேண்டியதும் அதன் எல்லா உறுப்பினர்களுக்கும் மாநில 
விளையாட்டு கழகத்திற்கும் அளிக்கப்பட வேண்டியதாகும் ; 

( XV ) ஆவணங்கள் மற்றும் கணக்குகளின் சாப்ட் காப்பி உட்பட 
மாநில விளையாட்டு குழுமம் தேவைப்படும்போது ஹாஜராக்க கடமைப் 
பட்டிருப்பதாகும் ; 

( xvi) வருடத்திற்கு ஒரு முறையாவது பொதுக்கூட்டமும் , தலைவர் , 
செயலாளர் , பொருளாளர் ஆகியோர் உட்படும் விளையாட்டு குழுமத்தின் 
நிர்வாக குழு உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்காக பொறுப்பாளர்களின் 
பதவிகாலத்திற்கு ஏற்றபடி நான்கு வருடத்திற்கு ஒரு முறையோ அல்லது 
அதற்கு முன்பாகவோ ஒரு சிறப்புக்கூட்டமும் கூட்டப்பட வேண்டும் ; 


32 


15 


( xvii) தேசிய மற்றும் சர்வதேச அளவில் போட்டியில் பங்கெடுத்த 
விளையாட்டு வீரர்களை சங்கங்களின் வாக்கு உரிமையுடன் கூடிய உறுப்பினர் 
களாக்க வேண்டியதும் அவர்களது எண்ணிக்கை சங்கத்தின் மொத்த 
உறுப்பினர்களின் பதினைந்து சதவிகிதத்திற்கு குறையாமலும் அவர்களது தேர்வு 
மாநில விளையாட்டு குழுமத்துடன் கலந்து ஆலோசனைசெய்தும் இருக்க 
வேண்டும் ; 

( xviii ) மாவட்டமும் , மாநில மற்றும் உள்ளாட்சி துறை நிறுவன 
சங்கங்கள் ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதிக்கு முன்னதாக 
வரும் வருடத்திற்குரிய செயல்பாடுகள் மற்றும் நிகழ்ச்சிகளின் காலண்டர் 
அவர்களது இணையதளத்திலோ மாநில விளையாட்டு குழுமத்தின் இணைய 
தளத்தில் அல்லது இரண்டிலுமோ வெளியிடுவதற்குரிய நடவடிக்கைகை எடுக்க 
வேண்டும் ; 


( xix ) அனைத்து விளையாட்டு சங்கங்களும் அவற்றின் சேவைகள் 
மற்றும் அங்கத்தினர்களின் உரிமைகள் தொடர்பான விவரங்களை விளக்கமாக்கும் 
அட்டவணையை இ -படிவத்திலும் வெளியிடுவதற்குரிய நடவடிக்கை எடுக்க 
வேண்டும் ; 

( xx ) ஒவ்வொரு விளையாட்டு சங்கங்களின் தலைவர்கள் மாநில 
அளவிலாவது அந்த விளையாட்டு இனங்களில் பங்கெடுத்தவரும் விளையாட்டு 
துறையில் முழுமையாக தொடர்வதோ அல்லது ஓய்வு பெற்றதோ ஆன 
விளையாட்டு வீரராக இருக்க வேண்டியதாகும். 

(சி ) துணைப்பிரிவு ( 2) - ல் " அறுபது என்ற சொல்லிற்கு பதிலாக 
“ நாற்பத்தி ஐந்து " என்ற சொல் சேர்க்கப்படவேண்டும் ; 

( டி ) துணைப்பிரிவு ( 3)- ல் “ எழுபத்தி ஐந்து " என்ற சொல்லிற்கு பதிலாக 
“ நாற்பத்தி ஐந்து என்ற சொல் சேர்க்கப்படவேண்டும் ; 

( இ ) துணைப்பிரிவு (6)- ல் " அப்பலெட் டிரைபியூனல் நிர்ணையம் செய்த 
கட்டணம் உட்பட மேல்முறையீடு செய்யலாம் என்பதுடன் அதன் மீது 
அப்பலெட் டிரைபியூனலின் தீர்மானம் இறுதியானதாகவும் இருக்க வேண்டும் ” 
போன்ற சொற்களுக்கு பதிலாக “ முறையே மாவட்ட அளவிலான வழக்கு தீர்வு 
குழுமத்தில் அல்லது மாநில அளவிலான வழக்கு தீர்வு குழுமத்தில் 
மேல்முறையீடு செய்யலாம் ” என்ற சொற்கள் சேர்க்கப்பட வேண்டும் ; 

( எப் ) துணைப்பிரிவுகள் (7 ) முதல் ( 11 ) வரையானவை விட்டுவிடப்பட 
வேண்டும் . 


33 


16 


14 . 31- எ என்ற புதிய பிரிவு சேர்த்தல் . - முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 
31- க்கு பிறகு பின்வரும் பிரிவு சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது , -- 

" 31எ . விளையாட்டு சங்கங்களின் அங்கீகாரம் வாபஸ் பெறுதல் அல்லது 
தாற்காலிக இடைநிறுத்தம் செய்தல் . --(1) மாநில விளையாட்டு குழுமத்திற்கு, 
ஒரு அங்கீகார விளையாட்டு குழுமத்தின் செயல்பாடுகளில் பின்வரும் ஏதேனும் 
முறைகேடுகளை கண்டுபிடித்தால் , அந்த விளையாட்டு குழுமத்தின் அங்கீகா 
ரத்தை முழுமையானதும் ஒருங்கிணைந்ததுமான ஒரு பரிசோதனை நடத்தும் 
வரையில் இடைக்கால நடவடிக்கையாக இடை நிறுத்தம் செய்யப்படலாம் , 
அதாவது, 

( எ ) நிதி துர்வினியோகம் தொடர்பாக குற்றம் சுமத்தப்பட்டதன் 
அடிப்படையில் சங்கப்பதிவாளர் அல்லது பிற ஏதேனும் அதிகார இடம் 
சட்ட நடவடிக்கையை மேற்கொண்டால் ; 

( பி ) சங்கத்தின் சட்ட கையேட்டில் குறிப்பிட்டபடி தேர்தல் 
நடத்துவதற்கு தவறினாலோ அல்லது தேர்வு நடவடிக்கையில் குற்றகரமான 
குறைபாடுகள் ஏற்பட்டால் ; 

( சி ) நிர்ணயம் செய்யப்பட்டபடி தணிக்கை செய்த வருடாந்திர 
கணக்குகள் சமர்ப்பிக்க தவறினால் ; 

( டி ) நிதியை துர் உபயோகம் செய்தால் அல்லது சட்டவிரோதமாக 
வகைமாற்றி செலவு செய்தல் ; 

( இ ) தேவைப்படும்போது சரியான விவரங்களை அளிக்க தவறினால் ; 

( எப் ) அரசு உதவி உட்பட்ட பொது நிதிகளை பெறும் போது 
குறிப்பிடப்பட்ட நிபந்தனைகளை கடைபிடிப்பது தொடர்ந்து தவறினால் ; 

( ஜி ) சங்கத்தின் உள்நாட்டு செயல்பாடுகளில் குற்றகரமான முறைகேடுகள் 
புகார் செய்து சட்டப்படி அதிகார இடத்தின் அறிக்கை கிடைத்தால் ; 

( எச் ) பொது விருப்பம் காரணமாக பிற ஏதேனும் குற்றகரமான முறை 
கேடுகளை கண்டுபிடிக்கும்போது ; 

( ஐ ) சம்மந்தப்பட்ட தேசிய குழுமம் அல்லது ஃபெடரேஷன் மாநில 
சங்கத்தின் அங்கீகாரத்தை தற்காலிகமாக இடைநிறுத்தம் செய்தால் ; 

(2 ) மாநில விளையாட்டு குழுமத்திற்கு , ஒரு விளையாட்டு சங்கத்தை 
நேரடியாக கேட்பதற்குரிய ஒரு வாய்ப்பை அளித்த பிறகு , பின்வரும் ஏதேனும் 
காரணங்களால் அதன் அங்கீகாரத்தை இரத்து செய்யலாம் , அதாவது , 

( எ ) அங்கீகாரத்திற்குரிய நிபந்தனைகள் மற்றும் ஏற்பாடுகள் அல்லது 
அதன் சட்ட கையேட்டை மீறுதல் ; 


34 


17 


( பி ) பரிசோதனையில் சங்கத்தின் செயல்பாடு தொடர்பாக துணைப் 
பிரிவு (1 ) - ல் குறிப்பிடப்பட்ட ( எ ) , ( பி ) , ( டி ) , ( எப்) , ( ஜி ) போன்ற 
உட்பிரிவுகளின்படி முறைகேடு நிரூபிக்கப்பட்டால் ; 

(சி ) சம்மந்தப்பட்ட தேசிய குழுமம் அல்லது ஃபெடரேஷன் மாநில 
சங்கத்தின் அங்கீகாரத்தை நிரந்தரமாக இரத்து செய்தாலோ அல்லது 
இணைப்பை துண்டிக்கவோ செய்தால் ; 

(3 ) இந்தப்பிரிவின்படி அங்கீகாரம் இரத்து செய்யப்பட்ட ஒரு சங்கத்தின் 
பொறுப்பாளருக்கு பிற ஏதேனும் விளையாட்டு சங்கத்தின் பொறுப்பாளராகும் 
தகுதி இராது ; . 


15 . பிரிவு 32- ல் திருத்தம். - முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 32 - ன் துணைப்பிரிவு 
( 3)- ல் , " அப்பலேட் டிரைபியூனல் முன்பாக நிர்ணயம் செய்யப்படலாமெனும் 
காலத்திற்குள்ளும் அத்தகைய முறையிலும் மேல் முறையீடு செய்யலாம் 
என்பதுடன் அதன்மீது அப்பலேட் டிரைபியூனலின் தீர்மானம் இறுதியான 
தாகவும் இருக்கும் ” ஆகிய சொற்களுக்கு பதிலாக " மாவட்ட அளவில் வழக்கு 
தீர்வு குழுமம் முன்பாக மேல்முறையீடு செய்யலாம் ” என்ற சொற்கள் சேர்க்கப்பட 
வேண்டும் . 


16 . 34 - எ என்ற புதிய பிரிவை சேர்த்தல் . -- முதன்மைச் சட்டத்தின் 
பிரிவு 34- க்கு பிறகு பின்வரும் பிரிவு சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது , 

" 34எ . மாநில விளையாட்டு மேம்பாட்டு நிதி :- (1 ) துணைப்பிரிவு (3)- ல் 
குறிப்பிடப்படும் நோக்கங்களை செயல்படுத்துவதற்கு , விளையாட்டு மற்றும் 
இளையோர் நலவாரிய இயக்குனரின்கீழ் 2012 மார்ச் 20- ம் தேதியின் ச2 (சாதா ) 
68/ 12வி .இ .து . எண் படி உருவாக்கப்பட்டதும் 2015 - ன் கேரள விளையாட்டு 
(திருத்த ) அவசரச்சட்டம் ( 2015 - ன் 12 ) அமலுக்கு வந்த தேதியில் நிலவிலுள்ளது 
மான விளையாட்டு மேம்பாட்டு நிதியை உருவாக்கி விளையாட்டு மற்றும் 
இளையோர் நலவாரிய இயக்குனரின் கீழ் ஒரு மாநில விளையாட்டு 
மேம்பாட்டு நிதி - ஐ அரசு உருவாக்க வேண்டியதும் அதை துணைப்பிரிவு 
( 4)- ன்படி உருவாக்கப்பட்ட ஒரு போர்ட் ஆப் டிரஸ்டீஸ் நிர்வாகம் செய்ய 
வேண்டியதும் ஆகும் . 

(2 ) நிதியில் , மத்திய மற்றும் மாநில அரசுகள் , பெருரக நிறுவனங்கள் , 
கழகங்கள் , சங்கங்கள் , வாரியங்கள் , டிரஸ்டுகள் போன்றவற்றிலிருந்தோ அல்லது 
சட்டப்படியான பிற ஏதேனும் உறைவிடத்திலிருந்தோ கிடைக்கும் அனைத்து 
மானியங்கள் , நிதியுதவி , நன்கொடைகள் போன்றவை வரவு செய்யப்பட 
வேண்டும் . 


G . 24 / 2016/ S - 24 . 


35 


18 


(3 ) நிதி பின்வரும் காரியங்களுக்காக வினியோகம் செய்யலாம் , 
அதாவது, 

(i) மாநில , தேசிய மற்றும் சர்வதேச அளவில் மேம்பட்ட செயல் 
பாட்டிற்காக விளையாட்டிற்கு பொதுவாகவும் சிறப்பாக குறிப்பிட்ட 
விளையாட்டு இனங்களின் , விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கம் அளிப்பதற்கு ; 

( ii ) விளையாட்டு வீரர்கள் , விளையாட்டு பயிற்சியாளர்கள் மற்றும் 
விளையாட்டு வல்லுனர்களுக்கு விளையாட்டு இனங்களில் சிறப்பு பயிற்சி 
அளிப்பதற்கு ; 

(iii ) விளையாட்டு திறமையை ஊக்குவிப்பதற்கு தேவையான 
அடிப்படை வசதிகளுக்கு உதவி அளிப்பதற்கு ; 

(iv ) விளையாட்டு திறமையை ஊக்குவிப்பது தொடர்பாக 
விளையாட்டு உபகரணங்களை வாங்குவதற்கு விளையாட்டு சங்கங்கள் , 
விளையாட்டு கிளப்புகள் , கல்வி நிறுவனங்கள் , மக்கள் , அரசு மற்றும் அரசு 
இதர சங்கங்கள் ஆகியோருக்கு உதவி அளிப்பதற்கு ; 

( v ) விளையாட்டு மேம்பாட்டிற்கு ஊக்கமளிக்கும் சர்வதேச 
ஒத்துழைப்பும் , விளையாட்டு வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்களின் பயிற்சிக்காக 
உதவும் பரிமாற்ற நிகழ்ச்சிகளையும் ஊக்குவிப்பதற்கு 

( vi ) போட்டிக்குரிய பயிற்சிக்காகவோ அல்லது போட்டிகளிலோ 
காயமுறும் விளையாட்டு வீரர்களுக்கு காயத்தின் தன்மைக்கேற்ப தகுந்த உதவி 
அளிப்பதற்கு ; 

( vii ) சர்வதேச போட்டிகளில் வெற்றி பெற்று நாட்டிற்கும் தேசிய 
போட்டிகளில் மாநிலத்திற்கும் பெருமை சேர்க்கும் கேரள மக்களான திறமை 
வாய்ந்த விளையாட்டு வீரர்களுக்கு தகுந்த உதவி அளிப்பதற்கு ; 

( viii ) விளையாட்டு குழுமத்தில் பதிவு செய்து ஆர்வமுடன் 
செயல்படும் விளையாட்டு பிரிவிலுள்ள வீரர்களுக்கு போதுமான காப்பீட்டு 
பாதுகாப்பு அளிப்பதற்கு ; 

( 4 ) அரசு , பின் வரும் உறுப்பினர்களுடன் ஒரு " போர்டு ஆப் 
டிரஸ்டீஸ் உருவாக்க வேண்டும் , அதாவது , 

(i) விளையாட்டு துறை அமைச்சர் தலைவர் ( அலுவலால் ஆன) 
( ii ) அரசு செயலாளர் 

உறுப்பினர் 
( விளையாட்டு ) 

( அலுவலால் ஆன ) 
( iii ) தலைவர் , கேரள மாநில 

. உறுப்பினர் | 
விளையாட்டு குழுமம் 

( அலுவலால் ஆன ) 


36 


19 


( iv) அரசு செயலாளர் , நிதி துறை உறுப்பினர் 
( வரவு செலவு துறை ) 

( அலுவலால் ஆன ) 
( v ) விளையாட்டு மற்றும் 

... உறுப்பினர் 
இளையோர் நலவாரிய 

இயக்குனரகத்தின் நிதி அலுவலர் 
( vi ) செயலாளர் , கேரள மாநில . உறுப்பினர் 

விளையாட்டு குழுமம் 
( vii) புகழ் பெற்ற விளையாட்டு 

அரசு பெயர் நியமனம் 
வீரர்கள் , அலுவலர்கள் 

செய்யும் ஐந்து உறுப்பினர் 
போன்றவர்களில் இருந்து 
( viii) விளையாட்டு மற்றும் 

இளையோர் நலவாரிய துறை 
இயக்குனர் , அவர் உறுப்பினர் 
செயலாளர் பொருளாராக 

இருக்கவேண்டும் . 
(5 ) டிரஸ்டின் காரியங்கள் 1882- ன் இந்திய டிரஸ்ட் சட்டத்தின் ( 1882- ன் 
2 - வது மத்திய சட்டம்) கீழ் எழுதி கையொப்பம் இட்டு பதிவு செய்த 
டிரஸ்ட் - ற்கு ஏற்றபடி நடத்தப்பட வேண்டும் . 

17 . பிரிவு 41 - ல் திருத்தம் . -- முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 41 - ன் துணைப் 
பிரிவு (1)- ன்படி பின்வரும் துணைப்பிரிவு சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது , 

" (1) இந்த சட்டப்படி தீர்வு செய்யப்பட வேண்டிய மேல்முறையீடுகளின் 
மீது தீர்வு செய்வதற்கான ஒரு மேல்முறையீட்டு தீர்பாயத்தை அரசிதழ் 
அறிக்கை வாயிலாக அரசு உருவாக்கவேண்டும். " 


18. பிரிவு 42- ல் திருத்தம் . -- முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 42- ல் , “ மேல் 
முறையீட்டு தீர்பாயம் தீர்வு செய்யவேண்டிய ஏதேனும் வழக்கோ என்ற 
சொற்களுக்கு பதிலாக " மாவட்ட அளவிலான வழக்கு தீர்வு குழுமமோ 
அல்லது மாநில வழக்கு தீர்வு குழுமமோ , மேல்முறையீட்டு தீர்ப்பாயமோ 
தீர்வு செய்ய வேண்டிய ஏதேனும் வழக்கோ என்ற சொற்கள் சேர்க்கப்பட 
வேண்டும் . 


19. பிரிவு 44- ல் திருத்தம் - முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 44- ன் துணைப் 
பிரிவு (1)- ன் காப்பு வாசகத்தில் , " நிர்ணயிக்கப்படலாமெனும் சதவிகிதம் " என்ற 
சொற்களுக்கு பதிலாக " ஐம்பது சதவிகிதம் ” என்ற சொற்கள் சேர்க்கப்பட 
வேண்டும் . 


37 


20 


20 . பிரிவு 45- ல் திருத்தம். -- முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 45- ன் துணைப் 
பிரிவு ( 2)-ல் , 

( எ ) உட்பிரிவு ( ஜி ) - க்கு பதிலாக பின்வரும் உட்பிரிவு சேர்க்கப்பட 
வேண்டும் , அதாவது, 

" ( ஜி ) மாநில விளையாட்டு குழுமத்தின் செயலாளருடையவும் நிர்வாக 
வாரியத்தின் உறுப்பினர் செயலாளருடையவும் மாவட்ட விளையாட்டு 
குழுமத்தின் செயலாளருடையவும் நிர்வாக குழுமத்தினுடையவும் 
அதிகாரங்களும் பொறுப்புகளும் கடமைகளும் . 


21. பிரிவு 46- ல் திருத்தம். -- முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 46 - ன் துணைப் 
பிரிவு ( 2 ) - ன் உட்பிரிவு ( எ ) - க்கு பிறகு பின்வரும் உட்பிரிவு சேர்க்கப்பட 
வேண்டும் , அதாவது , 

“ ( எஎ ) மாவட்ட விளையாட்டு குழுமத்தின் அதிகாரங்களும் 
பொறுப்புகளும் ”. 


22 . இரத்து செய்தலும் தவிர்த்த லும் . -- (1) 2015 - ன் கேரள விளையாட்டு 
(திருத்த ) அவசரச்சட்டம் (2015- ன் 12 ) இதனால் இரத்து செய்யப்படுகிறது . 

( 2 ) அவ்வாறு இரத்து செய்யப்பட்ட போதிலும் , மேற்குறிப்பிட்ட 
அவசரச்சட்டப்படி திருத்தம் செய்யப்பட்ட முதன்மைச்சட்டத்தின்படி செய்த 
ஏதேனும் காரியமோ காரியங்களோ எடுத்த ஏதேனும் நடவடிக்கையோ 
நடவடிக்கைகளோ இந்த சட்டத்தின்படி திருத்தம் செய்யப்பட்ட முதன்மைச் 
சட்டத்தின்படி செய்ததாகவோ எடுத்ததாகவோ கருதப்படவேண்டும் . 


38 


